﻿155. சிறிதளவு பயத்தாலும், பசியாலும், செல்வங்கள், உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றின் சேதத்தாலும் உங்களைச் சோதிப்போம். பொறுமை காப்போருக்கு (நபியே!) நற்செய்தி கூறுவீராக!
156. அவர்கள், தமக்குத் துன்பம் ஏதேனும் நேர்ந்தால், "நாங்கள் அல்லாஹ் வுக்கே உரியவர்கள்; அவனிடமே நாங்கள் திரும்பிச் செல்பவர்கள்" என்று கூறுவார்கள்.
157. அத்தகையோருக்கே அவர்களுடைய இறைவனின் மன்னிப்பும் கருணையும் உண்டு. அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் ஆவர்.
-------------------------------------
அல்லாஹ் , தன் அடியார்களைத் தான் சோதனைக்குள்ளாக்கிப் பரீட்சித்துப் பார்ப்பதாக இங்கு நமக்குத் தெரிவித்துள்ளான்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: உங்களில் தியாகம் புரிவோரையும், பொறுமை காப்போரையும் நாம் அடையாளம் காணும்வரையிலும், உங்கள் (செயல்பாடுகள் குறித்த) செய்திகளைப் பரிசீலிக்கும்வரையிலும் உங்களை நாம் சோதிப்போம். (47:31)
இந்தச் சோதனை சில நேரங்களில் மகிழ்ச்சியாலும், சில நேரங்களில் பயம், பசி உள்ளிட்ட துயரங்களாலும் ஏற்படலாம்.
ஒரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: பசி மற்றும் பயத்தின் ஆடையை அவ்வூ(ரா)ருக்கு அல்லாஹ்  அனுபவிக்கக்கொடுத்தான் (16:112).
பசியுடன் இருப்பவன்மீதும், பயத்தில் உறைந்திருப்பவன்மீதும் அந்தப் பசியின் கோடும் பயத்தின் ரேகையும் தெளிவாகத் தெரியும். இதனாலேயே "பயத்தையும் பசியையும் கொடுத்தான்" என்று சொல்லாமல், "பசி மற்றும் பயத்தின் ஆடையை அனுபவிக்கச் செய்தான்" என்று இவ்வசனம் (16:112) கூறுகிறது.

சோதனைகள் பல விதம் 
--------------------------------
இந்த வசனத்தில் (155), "சிறிதளவு பயத்தாலும், பசியாலும்" என்று கூறிவிட்டு, "செல்வங்கள், உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றின் சேதத்தாலும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இங்கு "பொருள் சேதம்" என்பது, அதில் ஒரு பகுதி குறைந்துபோவதைக் குறிக்கும். "உயிர்ச் சேதம்" என்பது, நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நேசர்களின் இறப்பைக் குறிக்கும். "விளைச்சல் சேதம்" என்பது, தோட்டங்களும் விளைநிலங்களும் அவற்றின் வழக்கத்திற்கேற்ப வருமானத்தைத் தராமல் போவதைக் குறிக்கும். முற்கால அறிஞர்களில் ஒருவர், "சில பேரீச்ச மரங்கள் ஒரேயெ?ரு பழத்தை மட்டுமே தந்ததுண்டு" என்று கூறியிருப்பது இங்கு கவனிக்கத் தக்கதாகும்.
இவ்வாறு அல்லாஹ்  தன் அடியார்களைச் சோதிப்பான். அப்போது பொறுமை காத்தவருக்கு நன்மையையும், நம்பிக்கை இழந்துவிடுபவருக்குத் தண்டனையையும் அவன் வழங்குவான். எனவேதான், "பொறுமை காப்போருக்கு (நபியே!) நற்செய்தி கூறுவீராக!" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.

பொறுமையாளர்கள் யார்?  
------------------------------
அல்லாஹ் வின் பாராட்டைப் பெறும் பொறுமையாளர்கள் யார் என்பதை அடுத்த வசனம் (156) விவரிக்கிறது. "அவர்கள், தமக்குத் துன்பம் ஏதேனும் நேர்ந்தால், நாங்கள் அல்லாஹ் வுக்கே உரியவர்கள்; அவனிடமே நாங்கள் திரும்பிச் செல்பவர்கள் என்று கூறுவார்கள்" என்று இவ்வசனம் தெரிவிக்கிறது.
அதாவது இவ்வாறு கூறுவதன் மூலம் தமக்கேற்பட்ட (துன்பத்)திலிருந்து அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். தாம் அல்லாஹ் வுக்குச் சொந்தமானவர்கள்; அல்லாஹ்  தன் அடியார்கள் விஷயத்தில் தான் நாடியதைச் செய்ய அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றும், மறுமை நாளில் அவனிடம் (நற்செயல்கள்) எதுவும் அணுவளவுகூட வீணாகிப்போகாது என்றும் அறிகிறார்கள். தாம் அல்லாஹ் வின் அடியார்கள்; மறுமையில் அவனிடமே திரும்பிச் செல்ல இருப்பவர்கள் என்பதை அவர்கள் மனதார ஏற்றிருப்பதே அவர்களிடம் இந்த மன உறுதியை உருவாக்குகிறது.
இந்தப் பொறுமைக்குப் பலனாக அவர்களுக்குத் தான் வழங்கப்போகிற நன்மையைப் பற்றிக் கூறுகையில், "அத்தகையோருக்கே அவர்களுடைய இறைவனின் மன்னிப்பும் கருணையும் உண்டு; அவர்களே நேர்வழி பெற்றவர்களாவர்" என்று மூன்றாவது வசனத்தில் (157) அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்.
இதில் "மன்னிப்பு" என்பதைச் சுட்ட "ஸலவாத்" எனும் சொல்லும், "கருணை" என்பதைச் சுட்ட "ரஹ் மத்" எனும் சொல்லும் ஆளப்பட்டுள்ளன. இதற்கு "இறைவனின் பாராட்டு" என்பது பொருளாகும்.
இறைநம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஒட்டகத்தின்) இரு(புறங்களில் சமமாகத் தொங்கவிடப்பட்ட) சுமைகளும், (அதன்) நடுப் பகுதி(யிலுள்ள அதிகப்படியான) சுமையும் எவ்வளவு அழகாக அமைந்துள்ளன!
அதாவது "அத்தகையோருக்கே அவர்களுடைய இறைவனின் மன்னிப்பும் கருணையும் உண்டு. அவர்களே நேர்வழி பெற்றவர்களாவர்" என்ற வசனம் எவ்வளவு அழகாக அமைந்துள்ளது! மன்னிப்பும் கருணையும் இரு சமமான சுமைகள் என்றால், அவற்றுக்கிடையே கூடுதல் சுமையாக இருப்பது நேர்வழி ஆகும். இவ்வாறு பொறுமையாளர்களுக்கு, பொறுமையின் பலனும் கூடுதல் பலனும் வழங்கப்படுகிறது.

இன்னா லில்லாஹ் ...  
---------------------------
துன்பங்கள் நேரும்போது, "இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்" (நாங்கள் அல்லாஹ் வுக்கே உரியவர்கள்; அவனிடமே நாங்கள் திரும்பிச் செல்பவர்கள்) என்று கூறுவதன் நன்மை குறித்து ஏராளமான நபிமொழிகள் வந்துள்ளன. அவற்றில் பின்வரும் ஹதீஸும் ஒன்றாகும்.
உம்மு சலமா (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒரு நாள் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடமிருந்து (என் முதல் கணவர்) அபூசலமா என்னிடம் வந்தார். அப்போது, "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் ஒரு விஷயத்தை நான் செவியுற்றேன்; அது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது என்று கூறினார்கள்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: முஸ்லிம்களில் எவருக்கேனும் ஒரு துன்பம் நேர்ந்து, தமக்கேற்பட்ட அந்தத் துன்பத்தின்போது, "இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்" என்று கூறி, அதைத் தொடர்ந்து "அல்லாஹும்மஃஜுர்னீ ஃபீ முஸீபத்தீ, வக்லுஃப் லீ கைரம் மின்ஹா" (இறைவா! எனக்கேற்பட்ட இத்துன்பத்திலிருந்து என்னைக் காப்பாற்றுவாயாக! இதற்கு மாற்றாக இதைவிடச் சிறந்ததை எனக்கு வழங்குவாயாக) என்று கூறினால், அவருக்கு அது வழங்கப்படாமல் இருப்பதில்லை.
இதை (என் கணவர்) அபூசலமாவிடமிருந்து மனனம் செய்துகொண்டேன். அதன் பின்னர் அபூசலமா அவர்கள் இறந்தபோது, "நாங்கள் அல்லாஹ் வுக்கே உரியவர்கள்; அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள். இறைவா! இத்துன்பத்திலிருந்து என்னைக் காப்பாயாக! இதற்கு மாற்றாக இதைவிடச் சிறந்ததை எனக்கு வழங்குவாயாக!" என்று கூறினேன்.
பின்னர், "அபூசலமாவைவிடச் சிறந்தவர் எங்கிருந்து எனக்குக் கிடைக்கப்போகிறார்?" என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன்.
எனது, "இத்தா"க் காலம் முடிந்தபோது, (ஒரு நாள்) நான் எனக்குரிய தோல் ஒன்றைப் பதனிட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (எனது இல்லத்திற்குள் நுழைவதற்கு) என்னிடம் அனுமதி கோரினார்கள்.
உடனே (தோல் பதனிடப் பயன்படும்) கருவேல மரப்பட்டை ஒட்டியிருந்த என் கைகளைக் கழுவிவிட்டு, அவர்களுக்கு அனுமதியளித்தேன். ஈச்ச நார்கள் அடைக்கப்பட்ட தோலாலான தலையணை ஒன்றை அவர்களுக்காக (எடுத்து)ப்போட்டேன். அதன் மீது அமர்ந்த நபி (ஸல்) அவர்கள், தமக்காக என்னை என்னிடமே பெண் கேட்டார்கள்.
அவர்கள் பேசி முடித்தபோது, "அல்லாஹ் வின் தூதரே! உங்களுக்கு வாழ்க்கைப்பட எனக்கும் ஆசை இல்லாமலில்லை. எனினும், நான் கடுமையான முன்கோபக்காரியாவேன். என்னிடமிருந்து அத்தகைய ஒன்றை நீங்கள் கண்டு, அதன் மூலம் அல்லாஹ்  என்னை வேதனை செய்துவிடுவானோ என்று அஞ்சுகிறேன். அது மட்டுமன்றி, நான் முதுமையைத் தொட்டுவிட்டேன். அத்துடன் அதிக உறுப்பினர்கள் கொண்ட குடும்பப் பெண்ணாகவும் உள்ளேன்" என்று கூறினேன்.
அதற்கு, "நீங்கள் குறிப்பிட்ட அந்த முன்கோபத்தை உம்மிடமிருந்து விரைவில் அல்லாஹ்  போக்குவான். அடுத்து நீங்கள் குறிப்பிட்ட முதுமை என்பது, உமக்கு ஏற்பட்டதைப் போன்றே எனக்கும் ஏற்பட்டுள்ளது. குடும்பத்தார் குறித்து நீங்கள் குறிப்பிட்டீர்கள். (இனி) உம்முடைய குடும்பத்தார் என்னுடைய குடும்பத்தாராவர்" என்று நபியவர்கள் கூறினார்கள். உடனே நான் அல்லாஹ் வின் தூதருக்கு (வாழ்க்கைப்பட)ச் சம்மதம் தெரிவித்தேன்.
பிறகு அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், உம்மு சலமா (ரலி) அவர்களை மணமுடித்தார்கள். அப்போது "அல்லாஹ் , அபூசலமாவுக்கு மாற்றாக, அவரைவிடச் சிறந்தவராகிய அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களை எனக்கு(க் கணவராக) வழங்கிவிட்டான்" என்று உம்மு சலமா கூறினார்கள்.
உம்மு சலமா (ரலி) அவர்கள் கூறியதாவது: "ஓர் அடியார் தமக்கு ஒரு துன்பம் நேரும்போது, "இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்; அல்லாஹும்மஃஜுர்னீ ஃபீ முஸீபத்தீ வக்லுஃப் லீ கைரம் மின்ஹா" என்று கூறினால், அவருடைய துன்பத்திலிருந்து அவரை அல்லாஹ்  காப்பதோடு, அதற்கு மாற்றாக அதைவிடச் சிறந்ததை வழங்காமல் இருப்பதில்லை" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறியதை நான் செவியுற்றேன்.
அவ்வாறே (என் முதல் கணவர்) அபூசலமா (ரலி) அவர்கள் இறந்தபோது நான் கூறினேன். அவரைவிடச் சிறந்தவரான அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களை அல்லாஹ்  எனக்குச் சிறந்த மாற்றாக வழங்கினான்.

"இதயக் கனியைக் கைப்பற்றினீரா?"  
-------------------------------------
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: துன்பத்தால் பீடிக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் ஆணே? பெண்ணே? அந்தத் துன்பம் நேர்ந்து நெடிய காலம் ஆகிவிட்டாலும் அதை நினைவுகூர்ந்து, புதிதாக அப்போது, "இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்" என்று கூறினால், அந்தத் துன்பம் அப்போதுதான் அவருக்கு நேர்ந்தது என்று அல்லாஹ்  எடுத்துக்கொண்டு, அது நேர்ந்த நாளில் அதற்குரிய (நற்)கூலி எவ்வளவோ அதைப் போன்ற அளவை அவருக்கு அளிப்பான்.
அபூசினான் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: (இறந்துபோன) என் மக(ன் சினா)னை நான் அடக்கம் செய்தேன். அப்போது கப்றில் (சவக்குழி) இருந்த என்னை அபூதல்ஹா அல் கவ்லானீ (ரஹ் ) அவர்கள், எனது கையைப் பற்றித் தூக்கி வெளியேற்றிவிட்டு, "நான் உமக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா?" என்று கேட்டார்கள்.
நான், "சரி (சொல்லுங்கள்)" என்றேன். அவர் கூறினார்: "(ஓர் அடியாரின் குழந்தை இறந்துவிட்டால்) அல்லாஹ்  (உயிரைப் பறிக்கும் வானவரை அழைத்து), "மரணத்தின் வானவரே! என் அடியாரின் குழந்தையைக் கைப்பற்றினீரா? அவரது கண் குளிர்ச்சியை, அவரது இதயக் கனியைக் கைப்பற்றினீரா?" என்று கேட்பான்.
அதற்கு அவர், "ஆம்" என்பார். "அப்போது என் அடியார் என்ன கூறினார்?" என்று அல்லாஹ்  கேட்பான். அதற்கு, "(இறைவா!) அவர் உன்னைப் புகழ்ந்தார். அத்துடன், "இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்" என்று கூறினார்" என்பார். அப்போது, "என் அடியாருக்காகச் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புங்கள்; அதற்குப் "புகழ் இல்லம்" எனப் பெயரிடுங்கள்" என்று அல்லாஹ்  (வானவர்களிடம்) கூறுவான் என அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
